தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 - 1 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 0. 80 காசு . 


கம். 


இக 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மயே வெல் 


ல்லும் 


எண் 46 ] 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 25, 2009 
கார்த்திகை 9 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2009 - ஆம் ஆண்டு 

அக்டோபர் திங்கள் 18 - ஆம் நாளன்று குடியரசுத் தலைவரின் ஏற்பிசைவைப் 
பெற்றது ; மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 35 / 2009 


1961 - ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்துத் தொழிலாளர்கள் சட்டத்தை அது 
தமிழ்நாடு மாநிலத்திற்குப் பொருந்துவதைப் பொறுத்த அளவில் மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1 ) இந்தச் சட்டம் , 2008 - ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்துத் தொழிலாளர்கள் குறுந்தலைப்பு , 
( தமிழ்நாடு திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை 
மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது , தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 


( 3 ) இஃது , மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


மையச் சட்டம் 
27/ 1961 . 


2 . (இதன்பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1961 - ஆம் ஆண்டு 1 - ஆம் 
மோட்டார் போக்குவரத்துத் தொழிலாளர்கள் சட்டத்தின் , ( 1) - ஆம் பிரிவில் , ( 4) - ஆம் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
உட்பிரிவிற்குப் பதிலாகப் பின்வரும் உட்பிரிவு அமைக்கப்படுதல் வேண்டும் : 


" (4) இது , மோட்டார் போக்குவரத்துத் தொழிலாளரை வேலைக்கு அமர்த்தியிருக்கும் , 
ஒவ்வொரு மோட்டார் போக்குவரத்து நிறுவனத்திற்கும் பொருந்தும் . 


3 . முதன்மைச் சட்டத்தின் 32 - ஆம் பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் 32 - A எனும் 
வேண்டும் , அதாவது : 

புதிய பிரிவைப் 
புகுத்துதல் . 


IV - 2 Sup.(T ) ( 46 ) - 1 ) 


[ 1 ] 


" 32 - A , குற்றச் செயல்களை இணக்கமான முறையில் தீர்வு செய்தல் : 


(1) 29 - ஆம் பிரிவின்படியோ அல்லது 32 - ஆம் பிரிவின்படியோ தண்டிக்கத்தக்க 
குற்றச் செயல் எதனையும் , குற்ற வழக்குத் தொடுக்கப்படுவதற்கு முன்னரோ அல்லது 
பின்னரோ , தொழிலாளர் ஆணையரோ அல்லது இது குறித்து தொழிலாளர் ஆணையரால் 
அதிகாரமளிக்கப்படக் கூடிய பிற அலுவலர் எவராலுமோ , தொழிலாளர் ஆணையர் அல்லது 
அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர் குறித்துரைக்கக்கூடிய அத்தகைய 
தொகையானது அரசின் கணக்கிற்குச் செலுத்தப்படுவதன் பேரில் இணக்கமான முறையில் 
தீர்வு செய்யலாம் . 


வரம்புரை: - ஆனால் , இந்த உட்பிரிவின்படி செலுத்தத்தக்க தொகையானது , அவ்வாறு 
இணக்கமான முறையில் தீர்வு செய்யப்படும் குற்றச் செயல்களுக்காக விதிக்கப்படக் கூடிய 
தண்டனைத் தொகையின் அதிகபட்சத் தொகைக்கு மேற்படுதல் கூடாது . 


(2 ) (1) - ஆம் உட்பிரிவின்படி குற்றச் செயல் ஒன்று இணக்கமான முறையில் தீர்வு 
செய்யப்பட்டுள்ளவிடத்து , குற்றம் சாட்டப்பட்டவர் , பாதுகாவலில் இருந்தால் , அவர் 
விடுவிக்கப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய குற்றச் செயலைப் பொறுத்த வரையில் 
அவருக்கு எதிராக மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுதல் கூடாது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


